உ 
நமசிவாய 


அருள்தரும்‌ பெரியநரயகியார்‌ உடனமர்‌ 
அருள்தரும்‌ அரசிலிநாதர்‌ 


தலபுராணமும்‌ சம்பந்தர்‌ தேவாரமும்‌ 
ஐங்கரப்பெருமான்‌ துதி 


வானுலகம்‌ மண்ணுலரும்‌ வாழ மறை வாழப்‌ 
பான்மை தரு செய்ய தமிழ்‌ பார்மிசை விளங்க 
ஞான மத வைந்துகர முன்று விழி நால்வாய்‌ 

ஆனைமுகனைப்‌ பரவி யஞ்சலி சேய்கிற்பாம்‌ 


நால்வர்‌ துதி 


சைவத்தின்‌ மேற்சாயம்‌ வேறில்லை அதில்சார்‌ சிஷமாம்‌ 
தெய்வத்தின்‌ மேல்‌ தெய்வம்‌ இல்லெனும்‌ நான்மறைச்‌ செம்பொருள்‌ 
வாய்மை வைத்த சீர்திருத்‌ தேவாரமும்‌ திருவாசகமும்‌ 

, உய்வைத்‌ தரச்‌ செய்த நால்வர்‌ பொற்றாள்‌ எம்‌ உயிர்த்துணையே 


முன்னுரை 

மூவரும்‌, தேவரும்‌ காணா அரும்பொருளாகிய பரம்பொருள்‌ 
கருணையே வடிவாகி இம்மண்ணுலக உயிர்கள்‌ உய்வுபெரும்‌ 
பொருட்டூ இப்பூவுலகில்‌ பல இடங்களிலும்‌ எழுந்தருளி பல்வேறு 
காலங்களில்‌ பல விதங்களிலும்‌ காட்சி கொடுத்து கோவில்‌ 
கொண்டார்‌. 


இவ்வாறு அமைந்த திருத்தலங்களில்‌ மூவர்களால்‌ தேவாரப்‌ 
பாடல்‌ பெற்ற தலங்கள்‌ மிகவும்‌ மகிமை பொருந்தியவை ஆகும்‌. 


இத்தகைய அருஞ்சிறப்பு பெற்ற தலங்களில்‌ ஒன்றே திருஅரசிலி. 
இத்திருத்தலத்தின்‌ சிறப்புகளைப்‌ பற்றி இனி காண்போம்‌,,, 


தலப்பெயர்‌ - திருஅரசிலி 
அம்மையப்பர்‌ திருநாமம்‌ - அருள்தரும்‌ பெரியநாயகி 
உடனமர்‌ அருள்தரும்‌ அரசிலிநாதர்‌ 
தலவிருட்சம்‌ - அரசமரம்‌ 
தீர்த்தம்‌ - வாமதேவ தீர்த்தம்‌ 
புராண வெளிப்பாடு - ஓழுந்தியாப்பட்டு புராணத்தில்‌ 
ஒரு அங்கம்‌ 
இட அமைவு - திண்டிவனம்‌ புதுவைச்‌ சாலையில்‌ 


ஒழுந்தியாப்பட்டு அருகாமையில்‌ 2கி.மீ. 
தொலைவில்‌ உள்ளது. 
போக்குவரத்து - பேருந்து வசதி எந்நேரமும்‌ உண்டு 


அருகில்‌ அமைந்துள்ள திருத்தலங்கள்‌ - 


1.  திருஇரும்பைமாகாளம்‌ 
2. திருவக்கரை 


புராணச்‌ சுருக்கம்‌ 


திருஅரசிலி என்னும்‌ இத்திருத்தலம்‌ தமிழ்நாட்டின்‌ 
தேவாரப்பாடல்‌ பெற்ற திருத்தலங்களில்‌,சான்றோர்‌ நிறைந்த 
தொண்டைநாட்டுத்‌ திருத்தலங்கள்‌ முப்பத்திரண்டினுள்‌ ஒன்றாகும்‌. 
இத்திருத்தலம்‌ திருஞானசம்பந்த மூர்த்திகளால்‌ பாடப்பெற்ற 
சிறப்பிற்குரியதாகும்‌. 


இத்திருத்தலத்தே எழுந்தருளியுள்ள இறைவருக்கு 
சாளுவதேச மன்னன்‌ திருப்பணி செய்துள்ளான்‌. வாமதேவ முனிவர்‌ 
இங்கு வழிபட்டுள்ளார்‌. 


சாளுவ மன்னன்‌ தனது நித்திய பூசைக்காக நந்தவனம்‌ 


அமைத்து இறைவனை வழிபட்டூ வந்தான்‌. அதுசமயம்‌ பரமநாடகன்‌, 
அவ்வரசனை சோதிக்கும்‌ பொருட்டு மான்‌ வடிவு கொண்டு அந்த 
நந்தவனத்தில்‌ மேயலானார்‌. இதனைக்‌ கண்ட காவலர்‌ அரசனிடம்‌ 
மான்‌ நந்தவனத்தில்‌ மேய்வதாகக்‌ கூற, மன்னன்‌ தானே நேரில்‌ வந்து 
அந்த மானைத்‌ துரத்த முயற்சி செய்தான்‌. 


மானுருக்‌ கொண்ட பரம்பொருள்‌ அவ்வரசனின்‌ தூய 
அன்பிற்கும்‌, திருத்தொண்டிற்கும்‌ இடையூறு ஏற்படக்‌ கூடாது என்று 
திருவுளம்‌ கொண்டு, தலவிருட்சமான அரசமரத்தின்‌ அடியில்‌ கண்ட 
புற்றினுள்‌ மறைந்து விட்டார்‌. அது கண்ட அரசன்‌ காவலரை ஏவி 
அப்புற்றினுள்‌ தேடச்‌ செய்தான்‌. 


அவ்வமயம்‌ புற்றினுள்‌ அமைந்த பரம்பொருள்‌ சிவலிங்க 
வடிவுடன்‌ காட்சி கொடுத்தார்‌. காவலரின்‌ செய்கையால்‌ காயமுற்ற 
திருமேனியில்‌ குருதி வடிவதைக்‌ கண்டு அரசன்‌ மிகவும்‌ மனம்‌ 
வருந்தினான்‌. உடன்‌ சுயம்பு மூர்த்தியின்‌ நெற்றியில்‌ பட்டம்‌ சூட்டி 
அவ்விடத்திலேயே பிரதிஷ்டையும்‌ செய்வித்தான்‌. அக்காலம்‌ 
பிரதோஷ காலமாக இருந்தது. ஆகவே இத்திருத்தலம்‌ “பிரதோஷ 
க்ஷேத்திரம்‌” என அழைக்கப்படுகிறது. 


இத்தலத்தில்‌ இரண்டு கால பூசையும்‌ மற்றும்‌ அனைத்து 
விழாக்களும்‌ சுருக்கமாகவும்‌ சிறப்பாகவும்‌ நடைபெற்று வருகின்றன. 

இங்கு மூலவர்‌ மிகச்சிறிய வடிவில்‌ கஷப்பிருஷ்ட-வினானம்‌ 
கெண்ட கருவறையுள்‌ காணப்படுகிறார்‌. அம்பாள்‌ தென்‌ முகமாக 
அமர்ந்து அருள்‌ பாலிப்பது சிறப்பாகும்‌. 

இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்தலத்தை வழிபட்டூ 
கருணையே வடிவாகிய அரசிலிநாதரின்‌ திருவருளைப்‌ பெறலாம்‌. 


இந்தப்‌ புராணம்‌ எழுத உதவியர்‌, 
திருஅரசிலிநாதர்‌ திருக்கோயில்‌ கர்‌ 
ர ர வம்‌ அ. கந்தசரமி சிவாச்சரர்யார்‌ 
தா தாலுக்கா அருள்மிகு அரசிலிநாதர்‌ ஆலயம்‌ 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌ - 605 109 அரசிலி 


முத்தமிழ்‌ விரகர்‌ திருஅரசில்‌ அணைந்து இறைவனைப்‌ 
போற்றி வணங்கிப்‌ பாடிய தேவாரப்‌ பதிகம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


பண்‌ பியந்தைக்காந்தாரம்‌ ] [2ஆம்‌ திருமுறை 


பாடல்‌ வண்டறை கொன்றை பால்மதி பாய்புனற்‌ கங்கை 
கோடல்‌ கூவிள மாலை மத்தமுஞ்‌ செஞ்சடைக்‌ குலாவி 
வாடல்‌ வெண்டலை மாலை மருவிட வல்லியம்‌ தோள்மேல்‌ 


ஆடல்‌ மாசுணம்‌ அசைத்த அடிகளுக்‌ கிடம்‌அர சிலியே 1 


ஏறு பேணிய தேறி யிளமதக்‌ களிற்றினை யெற்றி 

வேறு செய்ததன்‌ உரிவை வெண்புலால்‌ கலக்கமெய்‌ போர்த்த 

ஊறு தேனவன்‌ உம்பர்க்‌ கொருவன்நல்‌ லொளிகொளொண்‌ சுடராம்‌ 
ஆறு சேர்தரு சென்னி யடிகளுக்‌ கிடம்‌அர சிலியே 2 


கங்கை நீர்சடை மேலே கதம்மிகக்‌ கதிரிள வனமென்‌ 
கொங்கை யாளொரு பாகம்‌ மருவிய கொல்லைவெள்‌ ளேற்றன்‌ 
சங்கை யாய்த்திரி யாமே தன்னடி யார்க்கருள்‌ செய்து 


அங்கை யாலன லேந்தும்‌ அடிகளுக்‌ கிடம்‌அர சிலியே 3 


மிக்க காலனை வீட்டி மெய்கெடக்‌ காமனை விழித்துப்‌ 
புக்க வூரிடு பிச்சை யுண்பது பொன்றிகழ்‌ கொன்றை 
தக்க நூல்திகழ்‌ மார்பில்‌ தவளவெண்‌ ணீறணிந்‌ தாமை 
அக்கின்‌ ஆரமும்‌ பூண்ட அடிகளுக்‌ கிடம்‌அர சிலியே 


மானஞ்‌ சும்மட நோக்கி மலைமகள்‌ பாகமும்‌ மருவித்‌ 
தானஞ்‌ சாவரண்‌ மூன்றுந்‌ தழலெழச்‌ சரமது துரந்து 
வர்னஞ்‌ சும்பெரு விடத்தை யுண்டவன்‌ மாமறை யோதி 
ஆனனஞ்‌ சாடிய சென்னி யடிகளுக்‌ கிடம்‌அர சிலியே 


பரிய மாசுணங்‌ கயிறாப்‌ பருப்பத மதற்குமத்‌ தாகப்‌ 

பெரிய வேலையைக்‌ கலங்கப்‌ பேணிய வானவர்‌ கடையக்‌ 
கரிய நஞ்சது தோன்றக்‌ கலங்கிய அவர்‌ தமைக்‌ கண்டு 
அரிய ஆரமு தாக்கும்‌ அடிகளுக்‌ கிடம்‌அர சிலியே 
வண்ண மால்வரை தன்னை மறித்திட லுற்றவல்‌ அரக்கன்‌ 
கண்ணுந்‌ தோளும்நல்‌ வாயும்‌ நெரிதரக்‌ கால்விர லூன்றிப்‌ 
பண்ணின்‌ பாடல்கைந்‌ நரம்பாற்‌ பாடிய பாடலைக்‌ கேட்டு 
அண்ண லாயருள்‌ செய்த அடிகளுக்‌ கிடம்‌அர சிலியே 


குறிய மாணுருவாகிக்‌ குவலயம்‌ அளந்தவன்‌ தானும்‌ 


வெறிகொள்‌ தாமரை மேலே விரும்பிய மெய்த்தவத்‌ தோனும்‌ 


செறிவொ ணாவகை யெங்குந்‌ தேடியுந்‌ திருவடி காண 
அறிவொ ணாவுரு வத்தெம்‌ அடிகளுக்‌ கிடம்‌அர சிலியே 


(4) 


7) 


(6) 
(7) 


(8) 


(9) 


